GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


MENT 


OF 


No. 39 ] 


TRUTH 
ALONE TRIUMPHS 


11 


ADU 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI , WEDNESDAY , SEPTEMBER 28 , 2022 
Purattasi 11 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


Part II - Section 2 

Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments . 

NOTIFICATIONS BY GOVERNMENT 


CO - OPERATION , FOOD AND CONSUMER 
PROTECTION DEPARTMENT 


Consumer Protection Act . Direction to the 
Additional Charge of the Members in 
the Sivagangai and Thanjavur District 
Commissions .. 

HEALTH AND FAMILY WELFARE 
DEPARTMENT 


D.T.P. - II - 2 ( 39 ) -1 


Tamil Nadu Essential Articles Control and 
Requisition Act 


Declared Certain Medical items as Essential 
Article Withdrawal Notification 

HIGHER EDUCATION DEPARTMENT 


Charitable Endowments Act . - Vesting of 
Properties and Scheme for Administration 
in the name of " Thiru VE . A. Annamalai 
Chettiar and Tmt . A. Annapoorani Achi 
Memorial Charitable Endowment Fund " 
tenable at Alagappa Government Arts College , 
Karaikudi 


CONTENTS 


Pages . 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 4.00 Paise . 


968 


968 


968-969 


HOUSING AND URBAN DEVELOPMENT 
DEPARTMENT 


Tamil Nadu Town and Country Planning Act. 
Inclusion of Addition of certain areas in 
Theni - Allinagaram Local Planning Area , etc ... 


LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT 


Employees State Insurance Act . - Renewal 
of Exemption granted to the Kanyakumari 
Medical Mission , Neyyoor , Kanyakumari 
District for certain period 


[ 967 ] 


Minimum Wages Act . - Revision of Minimum 
Rates of Wages for the Employment in Neera 
Tapping 

Industrial Tribunal for Adjudication 
Labour Courts for Adjudication . 

பொதுத் துறை 


( உறுதிமொழி - தந்தை பெரியார் பிறந்த தினமான 
செப்டம்பர் 17 ஆம் நாளை ஆண்டுதோறும் 
' சமுகநீதி நாள் ' ஆக அனுசரிப்பது - உறுதிமொழி 
மேற்கொள்வது - ஆணை வெளியிடப்படுகிறது ] . 


Pages . 


969-970 


970 


970-971 

971-973 

973-974 


974-975 


968 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CO - OPERATION , FOOD AND CONSUMER 
PROTECTION DEPARTMENT 


Direction to the Additional Charge of the Members in the 
Sivagangai and Thanjavur District Commissions under 
the Consumer Protection Act . 


[ G.O. Ms. No. 93 , Co - operation , Food and Consumer 
Protection ( H1 ) , 11th August 2022 , 26 , A5 , 

திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 


No. 11 ( 2 ) /CFCP/769/2022.- In exercise of the 
powers conferred in clause ( b ) of Section 32 of the 
Consumer Protection Act , 2019 ( Central Act 35 of 
2019 ) , the Governor of Tamil Nadu hereby directs 
Thiru . S. Goodwin Solomen Raj and Tmt . N. Namachivayam , 
Member of the District Consumer Disputes Redressal 
Commission , Ramanathapuram to exercise the powers 
and discharge the functions of the members of the District 
Consumer Disputes Redressal Commission , Sivagangai also , 
until anyone of the member assumes charge in the District 
Consumer Disputes Redressal Commission , Sivagangai . 


NOTIFICATION - II 

[ G.O. Ms. No. 93 , Co - operation , Food and Consumer 
Protection ( H1 ) , 11th August 2022 , 26 , 

திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. 11 ( 2 ) /CFCP/770/2022.— In exercise of the powers 
conferred in clause ( b ) of Section 32 of the Consumer 
Protection Act , 2019 ( Central Act 35 of 2019 ) , the Governor of 
Tamil Nadu hereby directs Thiru . A. Alagesan and 
Tmt . S. Sugunadevi , Members of the District Consumer 
Disputes Redressal Commission , Pudukkottai to exercise 
the powers and discharge the functions of the members 
of the District Consumer Disputes Redressal Commission , 
Thanjavur also , until anyone of the member assumes charge 
in the District Consumer Disputes Redressal Commission , 
Thanjavur . 


J. RADHAKRISHNAN , 
Principal Secretary to Government . 


T 


HEALTH AND FAMILY WELFARE DEPARTMENT 
Declared certain Medical Items as Essential Article under 
the Tamil Nadu Essential Articles Control and Requisition 
Act . 


Withdrawal From Notification . 

[ G.O. ( D ) . No. 904 , Health and Family Welfare ( M1 ) , 
27th August 2022 , ஆவணி 11 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. 1 ( 2 ) /HFW/771/2022.-Under clause ( a ) of Section 2 
read with clause ( b ) of sub - section ( 2 ) of Section 3 of the 
Tamil Nadu Essential Articles Control and Requisitioning 
Act , 1949 ( Tamil Nadu Act XXIV of 1949 ) , the Governor 
of Tamil Nadu hereby withdraws the Health and Family 
Welfare Department , Notification No. II ( 2 ) / HFW / 315 ( h ) / 2021 , 
dated 04.06.2021 , published at pages 1-2 of Part - II - Section 2 


[ Part II - Sec . 2 


of the Tamil Nadu Government Gazette Extraordinary , 
dated the 4th June , 2021 . 


P. SENTHIL KUMAR , 
Principal Secretary to Government . 


HIGHER EDUCATION DEPARTMENT 

Vesting of Properties and Scheme for Administration 
he name of " Thiru . VE . A. Annamalai Chettiar and 
Tmt . A. Annapoorani Achi Memorial Charitable 
Endowment Fund " tenable at Alagappa Government 
Arts College , Karaikudi under the Charitable 


Endowments Act . 

[ G.O. Ms. No. 164 , Higher Education ( D2 ) , 23rd August 
2022 , ஆவணி 7 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


T 


No. 11 ( 2 ) / HE / 772 / 2022 . In the matter of the Charitable 
Endowments Act , 1890 ( Central Act VI of 1890 ) and 
in the name of " Thiru . VE . A. Annamalai Chettiar and 
Tmt . A. Annapoorani Achi Memorial Charitable Endowment 
Fund " ( hereafter referred to as " the said Endowment " ) tenable 
in Alagappa Government Arts College , Karaikudi - 630 003 . 
I. VESTING OF PROPERTIES . 


THE SCHEDULE . 
THE PROPERTY . 


WHEREAS , an application has been made to the 
Government of Tamil Nadu under clause ( b ) of sub - section 
( 1 ) of Section 6 of the Charitable Endowments Act , 1890 
( Central Act VI of 1890 ) by Dr. A. Pethalakshmi , residing at 
No.21 , Main Muruga Illam , Alagu Meenal Complex , College 
Road , Karaikudi - 630 003 the donor of the said Endowment for 
vesting the property specified in the Schedule below , in the 
Treasurer of Charitable Endowments , Chennai , appointed under 
Section 3 of the said Act for the State of Tamil Nadu , the 
Governor of Tamil Nadu , in exercise of the powers conferred by 
Section 4 of the said Act , hereby orders that the said property 
be vested in the Treasurer aforesaid , and be held by her and 
her successors in office , subject to the provisions of the said 
Act and the Rules which from time to time , may be or shall be 
made or deemed to have been made there under and subject to 
the conditions setforth in the Scheme settled under Section 5 
of the said Act , for the administration of the said Endowment . 


Rs . 2,50,000 / - ( Rupees Two Lakh Fifty Thousand only ) 

II . SCHEME FOR ADMINISTRATION . 
WHEREAS , an application has been made to the 
Government of Tamil Nadu under clause ( b ) of sub section 
( 1 ) of Section 6 of the Charitable Endowments Act , 1890 
( Central Act VI of 1890 ) by Dr. A. Pethalakshmi , residing at 
No.21 , Main Muruga Illam , Alagu Meenal Complex , College 
Road , Karaikudi - 630 003 , the donor of the sa Endowment 
specified above , for settling a scheme for administration of the 
said Endowment , the Governor of Tamil Nadu , in exercise of 
the powers conferred by sub - section ( 1 ) of Section 5 of the 
Charitable Endowments Act , 1890 ( Central Act VI of 1890 ) , 
hereby settles the Scheme setforth in the Schedule below 
for the administration of the said Endowment and appoints 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Sep. 28 , 2022 ] 

the Endowment Committee , Alagappa Government Arts 
College , Karaikudi to administer the property . The Scheme 
shall come into operation from the date of publication of 
this Notification in the Tamil Nadu Government Gazette . 
THE SCHEDULE . 


( 1 ) The fund shall be called " Thiru . VE . A. Annamalai 
Chettiar and Tmt . A. Annapoorani Achi Memorial Charitable 
Endowment Fund " tenable at Alagappa Government Arts 
College , Karaikudi . 


( 2 ) The said fund shall be administered by the 
Endowment Committee , Alagappa Government Arts College , 
Karaikudi . 


( 3 ) From and out of the annual interest accruing on 
the said fund , the prize shall be given to the top rankers 
in 
of economically weaker students who are studying 
final year Under Graduate ( Computer Science & Physics ) 
( Shift I & II ) and Post Graduate ( Computer Science & 
Physics ) - excelled in co - curricular activities at Alagappa 
Government Arts College , Karaikudi - 630 003 . 


( 4 ) If more than one student secures the same marks , 
the prize shall be equally distributed among them . 


( 5 ) The mode by which the interest amount shall be 
given to the student may be specified by the administration . 
( 6 ) The unutilized amount of the interest shall be 
added to the corpus of the said fund . 


( 7 ) The decision of the administrator shall be final , in 
all matters relating to the administration of the said fund . 
( 8 ) The amount of the said fund shall be vested and 
reinvested in Government securities . 


D. KARTHIKEYAN , 

Principal Secretary to Government . 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 
Notifications under the Tamil Nadu Town and Country 
Planning Act . 


Inclusion of Addition of certain areas in Theni 
Allinagaram Local Planning Area under the Act . 
[ G.O. Ms. No. 160 , Housing and Urban Development 
[ UD4 ( 2 ) ] , 2nd September 2022 , ஆவணி 17 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. 11 ( 2 ) /HOU/773/2022.-In exercise of the powers 
conferred by sub - section ( 4 ) of Section 10 of the Tamil Nadu 
Town and Country Planning Act , 1971 ( Tamil Nadu Act 35 
of 1972 ) , the Governor of Tamil Nadu hereby makes 
the following amendment to the Rural Development 
and Local Administration Department's Notification 
No. II ( 2 ) / RUL / 2139 / 74 , published at page 218 of 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 17th April 1974 , and subsequently amended the 
intention to do so having been previously published , as 
required under clause ( b ) of sub - section ( 1 ) of Section 
10 of the said Act : 


AMENDMENT . 

In the said Notification , for " THE TABLE " the following 
Table shall be substituted , namely : 


" THE TABLE . 


1 . 


Serial Name of the Local Number and Name of 
Number Planning Area Revenue Villages . 

( 1 ) 

( 3 ) 


969 


( 2 ) 
Theni - Allinagaram 


Municipality 

02. Theni - Allinagaram 

Town Panchayat 


04. Boothipuram 

03. Veerapandipalani 
chettipatti 

Periyakulam Taluk 
15. Vadaveera 
naickanpatti 

Bodinayakanur Taluk 
05. Kodangipatti 
Theni Taluk 

16. Unjampatti 

24. Thadicheri 
25. Koduvilarpatti 
Perumal Kovil Karadu 
( Reserve Forest ) 
Valkaradu 
( Reserve Forest ) 


18. Seelayampatty 

20. Kottur 

22. Upparpatti 

27. Thappukkundu 

07. Poomalaikundu 
Andipatti Taluk 
19. Kunnur . " 

Inclusion of Addition of certain areas in Attur Local 
Planning Area under the Act . 


[ G.O. Ms. No. 161 , Housing and Urban Development 
[ UD4 ( 2 ) ] , 2nd September 2022 , ஆவணி 17 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 


No. II ( 2 ) /HOU/774/2022.-In exercise of the powers 
conferred by sub - section ( 4 ) of Section 10 of the 
Tamil Nadu Town and Country Planning Act , 1971 
( Tamil Nadu Act 35 of 1972 ) , the Governor of 
Tamil Nadu hereby makes the following amendment to the 
Rural Development and Local Administration Department's 
Notification No.ll ( 2 / RUL / 1999 / 74 published at page 205 of 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 10th April 1974 and the intention to do so having 
been previously published , as required under clause ( b ) of 
sub - section ( 1 ) of Section 10 of the said Act : 


970 


AMENDMENT . 

In the said Notification , for THE TABLE , the following 
TABLE shall be substituted , namely : 

THE TABLE 


Serial Name of 
Number the Local 


( 1 ) 

1 . 


Planning 

Area 

( 2 ) 


Attur 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Area forming the Local Planning Area . 


( 3 ) 

Attur Municipality 

Narasingapuram 


70 

52 
41/1 

42/2 Udayampatti 


55 Lakshmana 
samudram 


67 
69 
68 
71 
72 


42 Tandavarayapuram 
53 Tennagudipalayam 
54 Appamma 
Samudram 


Muttal 


Kallanatham 

Ammampalayam 

Tulukkanur 

Valayamadevi . " . 


Narasingapuram 
Municipality 


HITESH KUMAR S. MAKWANA , 
Principal Secretary to Government . 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 


Renewal of Exemption granted to the Kanyakumari 
Medical Mission , Neyyoor , Kanyakumari District for 
certain period under the Employees State Insurance Act . 


[ G.O. ( D ) . No. 438 , Labour Welfare and Skill Development 
( L1 ) , 2nd September 2022 , ஆவணி 17 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. 11 ( 2 ) /LWSD/775/2022.-In exercise of the powers 
conferred by Section 87 read with Section 91A of the 
Employees ' State Insurance Act , 1948 ( Central Act XXXIV 
of 1948 ) , the Governor of Tamil Nadu hereby exempts the 
Kanyakumari Medical Mission , Neyyoor , Kanyakumari District 
from the operation of the said Act for the further period of 
one year from 08.05.2022 to 07.05.2023 . 


( 1 ) The above exemption is subject to the following 
conditions , namely : 


( a ) The aforesaid Management wherein the employees 
employed shall maintain a Register showing the 
names and designations of the exempted employees . 


( b ) Notwithstanding the exemption , the employees shall 

continue to receive such benefits under the said 
Act to which they might have become entitled to on 
the basis of the contributions paid prior to the date 
from which exemption granted by this Notification 
operates . 


( c ) The contribution for the exempted period , if already 
paid shall not be refunded . 


[ Part II - Sec . 2 


( 2 ) The employer of the said Management shall submit 
in respect of the period during which that Management 
was subject to the operation of the said Act ( hereinafter 
referred to as " the said period " ) returns , in such form and 
containing such particulars as were due from it in respect 
of the said period under the Employees State Insurance 
( General ) Regulations , 1950 . 


( 3 ) Any Social Security Officer appointed by the 
Corporation under sub - section ( 1 ) of Section 45 of the 
said Act , or other official authorised in this behalf shall , 
for the purpose of , 


( i ) verifying the particulars contained in any return 
submitted under sub - section ( 1 ) of Section 44 of the said 
Act for the said period ; or 


( ii ) ascertaining whether registers and records were 
maintained as required by the Employees State Insurance 
( General ) Regulations , 1950 for the said period ; or 


( iii ) ascertaining whether the employees continue 
to be entitled to the benefits provided by the employer in 
cash and in kind , being benefits in consideration of which 
exemption is being granted under this Notification ; or 


( iv ) ascertaining whether any of the provisions 
of the said Act had been complied with during the period . 
when such provisions were in force in relation to the said 
workshops and stores be empowered to , 


( a ) require the principal or immediate employer to 
furnish to him such information as he may consider 
necessary ; or 


( b ) enter any Management , office or other premises 
occupied by such principal or immediate 
employer at any reasonable time and require 
any person found in charge thereof to 
produce to such Social Security Officer or 
other official and allow him to examine such 
documents , books and other documents relating 
to the employment of persons and payment of 
wages or to furnish to him such information as he 
may consider necessary ; or 


( c ) examine the principal or immediate employer , 
his agent or servant , or any person found in 
such Management , office or other premises , 
or any person when the said Social Security 
Officer or other official has reasonable 
cause to believe to have been an employee ; or 


( d ) make copies of or take extracts from any register , 

account book or other document maintained in such 
Management office or other premises . 


Revision of minimum rates of wages for Employment 
in Neera Tapping under the Minimum Wages Act . 


[ G.O. ( D ) . No. 432 , Labour Welfare and Skill Development 
( J1 ) , 30th August 2022 , ஆவணி 14 , சுபகிருது , 

திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. II ( 2 ) /LWSD/776/2022.-The following draft 
Notification , which is proposed to be issued in exercise 


Sep. 28 , 2022 ] 

of the powers conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of 
Section 3 and sub - section ( 2 ) of Section 5 of the Minimum 
Wages Act , 1948 ( Central Act XI of 1948 ) , is hereby published 
for information of all persons likely to be affected thereby , 
as required by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 5 
of the said Act . 


2. Notice is hereby given that the draft Notification 
will be taken into consideration on or after the expiry of 
two months from the date of publication of this Notification 
in the Tamil Nadu Government Gazette and that any 
Objection or suggestion , which may be received from 
any person with respect thereto , before the expiry of the 
aforesaid period will be considered by the Government 
of Tamil Nadu . Objection or suggestion , if any , should be 
addressed to the Secretary to Government , Labour Welfare 
and Skill Development Department , Secretariat , Chennai 
600 009 through the Commissioner of Labour , DMS Campus , 

Chennai - 600 006 . 


DRAFT NOTIFICATION . 

In exercise of the powers conferred by clause ( b ) of 
sub - section ( 1 ) of Section 3 and sub - section ( 2 ) of Section 

5 of the Minimum Wages Act , 1948 ( Central Act Xl of 
1948 ) and in supersession of the Labour and Employment 
Department Notification No. II ( 2 ) / LE / 562 / 2019 published at 
pages 664 and 665 of Part II - Section 2 of the Tamil Nadu 
Government Gazette , dated the 10th July 2019 , the Governor 
of Tamil Nadu , hereby revises the minimum rates of wages 
payable to the classes of employees in the employment 
in Neera Tapping in the State of Tamil Nadu specified in 
column ( 2 ) of the Schedule below , as specified in the 
corresponding entries in column ( 3 ) thereof . 

THE SCHEDULE . 


Serial 
Number . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( 2 ) 

Jaggery Maker . 

2 . 

Helper . 

3. Neera Tapper . 


1 . 


Classes of 
employees . 


( ii ) 


Minimum rates of 
basic wages per 

day . 

( Rs . ) 

( 3 ) 

491.00 


491.00 

527.00 

Explanations.- Dearness Allowance.- In addition to the 
minimum rates of basic wages fixed above , the employees 
shall be paid dearness allowance as indicated below : 

( 1 ) 


The dearness allowance shall be calculated every 
year on the first April on the basis of the average 
of the indices for the preceding twelve months , 
that is from January to December . 


( iii ) The first calculation shall thus be effective from 
the date of publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette based on the 
average of Chennai City Consumer Price Index 
for the previous year . 


( 2 ) Where the nature of work is the same , no distinction 
in the payment of wages shall be made between men and 
women employees . 


( 3 ) To arrive at monthly rates of wages , the daily 
wages shall be multiplied by 30 . 


971 


( 4 ) Wherever the existing wages are higher than the 
minimum wages fixed herein , the existing wages shall be 
continued to be paid . 


Disputes between Workmen and Managements 
referred to Industrial Tribunal for Adjudication 


No.II ( 2 ) /LWSD/777/2022. 

[ தொழிற்தகராறுகள்- JBM ஆட்டோ சிஸ்டம் பிரைவேட் 
லிமிடெட் நிர்வாகத்திற்கும் இந்தியன் நேஷனல் இன்ஜினியரிங் 
எம்ப்ளாயீஸ் யூனியன் மற்றும் காஞ்சிபுரம் பொது தொழிலாளர் 
சங்கத்திற்கும் இடையே தொழிலாளர்கள் பணிநீக்கம் , பணிமாறுதல் 
மற்றும் தற்காலிகப் பணிநீக்கம் குறித்து எழுப்பப்பட்ட தொழிற்தாவா 
சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட்டது 
மற்றும் தொழிற்தகராறுகள் சட்டம் , 1947 பிரிவு 10 ( B ) ன் கீழ் ஆணை 
வெளியிடப்பட்டது - சென்னை உயர் நீதிமன்ற உரிமையியல் மனு 
எண் 2065/2022 தீர்ப்பு நாள் 22.03.2022 ன்படி ஆணை இரத்து 
செய்யப்பட்டது இரு தரப்பினரிடையே விசாரணைக்கு பின் மீண்டும் 
தொழிற்தகராறுகள் சட்டம் 1947 பிரிவு 10 ( B ) -ன் கீழ் ஆணை 
வெளியிடப்படுகிறது ] . 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

[ அரசாணை ( டி ) எண் 439 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( அ 2 ) த் துறை , 6 செப்டம்பர் 2022 , ஆவணி 21 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 


படிக்க : 

1 . 


த 


அரசாணை ( டி ) எண் . 571 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( அ 2 ) துறை , நாள் 10.12.2021 . 


2. அரசாணை ( டி ) எண் . 5 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( அ 2 ) துறை , நாள் 05.01.2022 


3. சென்னை உயர் நீதிமன்ற உரிமையியல் மனு 

எண் . 2065/2022 , தீர்ப்பு நாள் 22.03.202 


The dearness allowance is linked to the 
Average Chennai City Consumer Price Index 

Number for the year 2010 , that is 161 points குறித்து 

( with base 2001 = 100 ) and for every raise of one 
point over and above 161 points , an increase of 
Rs.3.04 ( Rupees Three and Four paise ) per day 
shall be paid as dearness allowance . 


ஆணை எண் . 439 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு 
( அ 2 ) த் துறை , 6 செப்டம்பர் 2022 . 


மேலே 

ஒன்றில் படிக்கப்பட்ட 

அரசாணையில் 

JBM ஆட்டோ சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகத்திற்கும் 
இந்தியன் நேஷனல் இன்ஜினியரிங் எம்ப்ளாயீஸ் யூனியனுக்கும் 
இடையே பணிநீக்கம் , பணிமாறுதல் மற்றும் தற்காலிகப் பணிநீக்கம் 
எழுப்பப்பட்ட தொழிற்தாவா அரசால் சென்னை 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட்டது . 


2. மேலே இரண்டில் படிக்கப்பட்ட அரசாணையில் 
JBM ஆட்டோ சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகம் , 
15 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்தும் , 20 தொழிலாளர்களை 
வடமாநிலங்களுக்கு பணி மாறுதல் செய்தும் மற்றும் 
15 தொழிலாளர்களை தற்காலிக பணிநீக்கம் செய்தும் பிறப்பிக்கப்பட்ட 
உத்தரவுகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என JBM ஆட்டோ 
சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகத்திற்கும் தொழிற்தகராறுகள் 


972 


சட்டம் பிரிவு 10 ( B ) - ன் கீழ் அறிவுறுத்தப்பட்டு அரசால் ஆணைகள் 
வ.எண் . 
வெளியிடப்பட்டது . 


3. மேலே மூன்றில் படிக்கப்பட்ட சென்னை , உயர் நீதிமன்ற 
உத்தரவில் மேலே இரண்டில் படிக்கப்பட்ட அரசாணையை 
நிறுத்தி வைத்தும் , மனுதாரர் நிர்வாகம் , தொழிற்சங்கம் மற்றும் 
இதர தரப்பினருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை வழங்கி உரிய 
உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது . மேலும் 
இவ்வழக்கில் மூன்றாவது எதிர்மனுதாரராக காஞ்சிபுரம் பொது 
தொழிலாளர் சங்கம் சேர்க்கப்பட்டது . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


15 

4. சென்னை , உயர் நீதிமன்ற உத்தரவிற்கிணங்க JBM 
ஆட்டோ சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகம் மற்றும் 
காஞ்சிபுரம் பொது தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளுடன் 11.08.2022 
அன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது . பேச்சுவார்த்தையின் 
போது சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை . இதில் இந்தியன் நேஷனல் 
இன்ஜினியரிங் எம்ப்ளாயீஸ் யூனியன் கலந்துகொள்ளவில்லை . 
பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களில் 
திரு . L. தினேஷ் ( தொழிலாளர் குறியீட்டு எண் . 22715 ) தனது பணியை 
இராஜினாமா செய்ததால் , மீதமுள்ள 14 தொழிலாளர்களை எவ்வித 
காரணமும் கூறாமல் இயற்கை நியதியை பின்பற்றாமல் நிர்வாகம் 
பணிநீக்கம் செய்தும் , 20 தொழிலாளர்களை வடமாநிலங்களுக்கு 
பணிமாறுதல் செய்தும் , 15 தொழிலாளர்களை தற்காலிக பணிநீக்கம் 
செய்து ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டும் உள்ள செயல்கள் 
தொழிலாளர் விரோத நடவடிக்கைக்கான முகாந்திரமாக அறிய 
முடிகிறது . மேலும் தொழிற்சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ள 
94 தொழிலாளர்களில் 50 தொழிலாளர்கள் மீது நடவடிக்கைகள் 
மேற்கொண்டுள்ள நிர்வாகத்தின் செயலை தடுத்து நிறுத்தாவிட்டால் 
பிற நிறுவனங்களிலும் இதுபோன்ற தொழிலாளர் நலனுக்கு எதிராக 
கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள முன் உதாரணம் ஆகிவிடும் . 


வரை , 

5. எனவே , பணிநீக்கம் , பணி மாறுதல் மற்றும் தற்காலிக 
பணிநீக்கம் செய்து ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதை 
ரத்து செய்யக் கோரிய தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தொழிற்தகராறுகள் சட்டம் பிரிவு ( 10 ( 1 ) -ன் கீழ் சென்னை 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்பிற்கு பரிந்துரைத்துள்ள நிலையில் 
மேற்படி தொழிற்தீர்ப்பாயத்தின் பெறும் 
ஆணைகள் 
கீழ்க்கண்ட 14 தொழிலாளர்களை பணிநீக்கம் , 20 தொழிலாளர்களை 
வடமாநிலங்களுக்கு பணி மாறுதல் மற்றும் 15 தொழிலாளர்களை 
தற்காலிகப் பணிநீக்கம் செய்த நிர்வாகத்தின் உத்தரவுகளை 
நிறுத்தி வைக்க தொழிற்தகராறுகள் சட்டம் பிரிவு 10B- ன் கீழ் JBM 
ஆட்டோ சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தி 
உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களின் விவரம் 

வ.எண் . தொழிலாளர்களின் பெயர் 

( திருவாளர்கள் ) 
( 2 ) 


( 1 ) 

1 . 

2 . 

3 . 

4 . 

5 . 

6 . 

7 . 

K. Soundararajan 

8 . 

G. Balaji 

9 . 

T. Kumaran 

10 . 

R. Rajkumar 

11. S. Madhan Raj 


N. Yuvaraj 

M.A. Hafiz Rahman 


S. Manikandan 

C. Abu Hussain 

M. Vijay 

S. Ramarajan 


தொழிலாளர் 
குறியீட்டு எண் 


( 3 ) 
20628 
16312 

21926 

16296 

20990 

26829 

24748 

25070 

25449 

29796 

26712 


( 1 ) 

12 . 

13 . 

14 . 


வ . 
எண் . 


7 . 

8 . 

9 . 

10 . 

11 . 

12 . 

13 . 

14 . 

15 . 

16 . 

17 . 


தொழிலாளர்களின் பெயர் 
( திருவாளர்கள் ) 

( 2 ) 


( 3 ) 
16354 

22895 

23525 

பணி மாறுதல் செய்யப்பட்ட தொழிலாளர்களின் விவரம் 


P. Muthukumar 

K. Sathiyamoorthi 

V. Aruldass 


( 1 ) 

1. R. Gobu 

2. N. Chandrakumar 
3. A.Nagarajan 
4. M.Eswaran 

5 . 

R.Manokaran 

S. Manikandan 

R. Sathish 

R. Kannan 
M.Saravanan 


18 . 


தொழிலாளர்களின் 
பெயர் ( திருவாளர்கள் ) 


( 2 ) 


( 1 ) 

1 . 

2 . 

3 . 

4 . 

5 . 

E. Ganesan 

6 . 

C. Chandrasekaran 

7 . 

S. Sakthivel 

8 . 

S. Ravikumar 

9 . 

B. Bharathi 

10. A. Elumalai 

11 . 

S. Dinesh 


[ Part II - Sec . 2 


V. Babukrishnan 

S. Ganesh 


தொழிலாளர் பணிமாறுதல் 

செய்யப்பட்ட 

இடம் 


குறியீட்டு 
எண் 


தொழிலாளர்களின் பெயர் 
( திருவாளர்கள் ) 

( 2 ) 


( 3 ) 

25251 

22361 

21634 

20424 

22680 

16367 

16294 

22676 

21243 

30220 

23273 

21913 

23513 

23726 

29033 

25213 

25720 

27769 

23073 

25719 


தொழிலாளர் 
குறியீட்டு எண் 


J. Vinothkumar 

R. Pravin 

A. Shankar 

E. Ruthirakotty 

S. Sivadhasan 

C. Rajesh 

C. Balasubramani 

S. Arunkumar 

C. Saravanamoorthi 

19 . 

C. Vivek 

20. J. Senthilmurugan 

தற்காலிகப் பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களின் விவரம் 

வ.எண் . 


Mohamed Mohideen Riyasul 

A.Anandan 


( 4 ) 
Faridabad 
Faridabad 

Ballabhgarh 

Pithampur 


Gujarat 

Sanand 

Sanand 

Pathredi 


Ballabhgarh 

Pithampur 

Faridabad 

Sanand 

Faridabad 

Faridabad 

Faridabad 

Pathredi 

Pithampur 

Pathredi 


Ballabhgarh 

Sanand 


தொழிலாளர் 
குறியீட்டு எண் 


( 3 ) 
20094 

16347 

23919 

16762 

16365 

22369 

15902 

21499 

18809 

23922 

16379 


Sep. 28 , 2022 ] 


வ.எண் . 


( 1 ) 

12 . 

13 . 

14 . 

15 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


தொழிலாளர்களின் பெயர் 
( திருவாளர்கள் ) 

( 2 ) 


C. Sivakumar 

S. Thiyagarajan 

N. Perumal 

P. Sakthivel 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


தொழிலாளர் 
குறியீட்டு எண் 


( 3 ) 

17145 

16415 

25784 

17415 


முகமது நசிமுத்தின் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 
Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் 
( திருநெல்வேலி ) லிட் . , திருநெல்வேலி மண்டலம் , 
திருநெல்வேலி . 


( அரசாணை ( டி ) எண் 424 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 29 ஆகஸ்ட் 2022 , ஆவணி 13 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 


No.II ( 2 ) / LWSD / 778 / 2022- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , ( திருநெல்வேலி ) லிட் . , திருநெல்வேலி 
மண்டலம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழக பணியாளர்கள் சங்கம் , திருநெல்வேலி என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


இணைப்பு 
எழுவினா 


1947 ஆம் ஆண்டு சட்டத்தின் 
தொழிற் தகராறுகள் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , 
திருநெல்வேலி மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . C. மாரிராஜ் ( பணி எண் . 9848 ) என்பவருக்கு வருடாந்திர 
ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் மூன்று வருடத்திற்கு 
நிறுத்தி வைத்தும் , தற்காலிக வேலை நீக்க நாட்களை தகுதி 
வாய்ந்த விடுப்பாக வரைமுறைப்படுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 
31-01-2017 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் 
பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்கக் கூடிய நிவாரணம் என்ன ? 
இது சம்பந்தமாக உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

க 


மாநகர போக்குவரத்துக் கழகம் . 

( அரசாணை ( டி ) எண் 434 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( அ ) த் துறை , 30 ஆகஸ்ட் 2022 , ஆவணி 14 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) / LWSD / 779 / 2022 . இந்த ஆணையின் 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , மாநகர 
போக்குவரத்துக் கழக நிர்வாகத்திற்கும் அரசாங்க போக்குவரத்து 
ஊழியர் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


973 


மேற்சொன்ன தொழிற் தகராறில் உள்ள கோரிக்கையை 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , சென்னை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


" 


இணைப்பு 
எழுவினா 


மாநகர போக்குவரத்துக் கழக ஓட்டுநர் திரு . என் . செல்வம் , 
பணி எண் D51096 என்பவரின் ஆண்டு ஊதிய உயர்வை ஒரு 
வருட காலத்திற்கு தொடர்விளைவுடன் தள்ளி வைத்து நிர்வாகம் 
பிறப்பித்த 30-06-2018 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய 
வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


உ 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிட் , 
கோவை . 


[ அரசாணை ( டி ) எண் 435 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( டி 1 ) த் துறை , 30 ஆகஸ்ட் 2022 , 
30 ஆகஸ்ட் 2022 , ஆவணி 14 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No.II ( 2 ) /LWSD/780/2022.- தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் , ( கோவை ) லிட் . , கோவை என்ற நிர்வாகத்திற்கு எதிராக 
கோவை அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் ( சிஐடியு ) கோவை 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே இணைப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் , இதனால் ஆணையிடுகிறார் . 


974 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


மேலும் , 
சட்டத்தின் 

1947 ஆம் ஆண்டு 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று 
அளிக்குமாறு கோவை , தொழிலாளர் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிட் . , 
கோவை என்ற நிறுவனத்தில் பணிபுரியும் திரு . எஸ் . வேலுமணி 
( பணி எண் . சி 21777 ) திரு . எம் . யுவனேஸ்குமார் , ( பணி எண் . 
சி 26743 ) மற்றும் திரு . கே . மணிவேல் , ( பணி எண் . சி 26844 ) 
ஆகிய ஓட்டுநர்களுக்கு தலா ரூ .500 / - வீதம் அபராதம் விதித்து 
நிர்வாகம் பிறப்பித்த 04-05-2020 - ம் நாளிட்ட உத்தரவை இரத்து 
செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


தொழிற்தகராறுகள் மருத்துவ விடுப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்ற 
இந்த ஆணையைப் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
மாதங்களுக்குள் தீர்ப்பு உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
நீதிமன்றம் கேட்டுக் 

3. எழுவினா 


[ அரசாணை ( டி ) எண் 436 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( டி 1 ) த் துறை , 30 ஆகஸ்ட் 2022 , ஆவணி 14 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No.II ( 2 ) /LWSD/781/2022.- தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் , ( கோவை ) லிட் . , கோவை என்ற நிர்வாகத்திற்கு எதிராக தீரன் 
தொழிற்சங்கப் பேரவை , ஈரோடு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 


இத்தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
இத்தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் , இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின்கீழ் , 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று 
அளிக்குமாறு கோவை , தொழிலாளர் 
கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 


தொழிற்தகராறுகள் 
இந்த ஆணையைப் 
மாதங்களுக்குள் தீர்ப்பு 
நீதிமன்றம் கேட்டுக் 


1. எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிட் . , 
கோவை என்ற நிர்வாகத்தில் பணிபுரியும் திரு . எம் . மூர்த்தி , 
ஓட்டுநருக்கு ( பட்டியல் எண் . சி 17828 ) 26.11.2019 , 27.11.2019 , 
28.11.2019 , 07.12.2019 மற்றும் 08.12.2019 ஆகிய ஐந்து 
நாட்களுக்கு முழு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

2. எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிட் . , 
கோவை என்ற நிர்வாகத்தில் பணிபுரியும் திரு . எம் . மூர்த்தி , 
ஓட்டுநருக்கு ( பட்டியல் எண் . சி 17828 ) 09.12.2019 - ம் தேதி முதல் 
25.12.2019 - ம் தேதி வரை ஆப்சென்ட் என மார்க் செய்ததை மாற்றி 


[ Part II - Sec . 2 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிட் . , 
கோவை என்ற நிர்வாகத்தில் பணிபுரியும் திரு . எம் . மூர்த்தி , 
ஓட்டுநருக்கு ( பட்டியல் எண் . சி 17828 ) 26.12.2019 - ம் தேதி முதல் 
30.12.2019 - ம் தேதி வரை பணி மறுக்கப்பட்ட நாட்களுக்கு முழு 
சம்பளம் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
4. எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிட் . , 
கோவை என்ற நிர்வாகத்தில் பணிபுரியும் திரு . எம் . மூர்த்தி , 
ஓட்டுநருக்கு ( பட்டியல் எண் . சி 17828 ) ரூ .500 / -அபராதம் விதித்து 
நிர்வாகம் பிறப்பித்த 18.03.2020 - ம் நாளிட்ட உத்தரவை இரத்து 
செய்து , அபராதத் தொகையை 12 % வட்டியுடன் வழங்க வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


முகமது நசிமுத்தின் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 

பொதுத் துறை 


No.II ( 2 ) / PU / 782 / 2022 

[ உறுதிமொழி - தந்தை பெரியார் பிறந்த தினமான 
செப்டம்பர் 17 ஆம் நாளை ஆண்டுதோறும் ' சமூகநீதி நாள் ' 
ஆக அனுசரிப்பது - உறுதிமொழி மேற்கொள்வது ஆணை 
வெளியிடப்படுகிறது ] . 


படிக்கப்பட்டது : 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

[ அரசாணை ( நிலை ) எண் . 590 , பொது ( பொது -1 ) த் துறை , 
13 செப்டம்பர் 2022 , ஆவணி 28 , சுபகிருது , 

திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


1. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவை விதி 110 - ன்கீழ் அறிவிப்பு 
நாள் 06.09.2021 . 


2. அரசாணை ( நிலை ) எண் . 777 , பொது ( பொது -1 ) த் 
துறை , நாள் 13.09.2021 


ஆணை : எண் . 590 , பொது ( பொது -1 ) த் துறை , 
13 செப்டம்பர் 2022 . 


பார்வை 1 

இல் படிக்கப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவை விதி 110 - இன் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் , 
பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் எனப் போற்றப்படும் 
ஈ.வெ. ராமசாமி அவர்களின் அறிவுச் சுடரைப் போற்றும் விதமாக 
அவரது பிறந்த தினமான செப்டம்பர் 17 ஆம் நாளை ஆண்டுதோறும் 
" சமுக நீதி நாள் " ஆகக் கொண்டாடுவது என்று தமிழ்நாடு அரசு 
முடிவெடுத்துள்ளது என சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் . 


Sep. 28 , 2022 ] 

2. இதன்படி பார்வை 2 - இல் படிக்கப்பட்ட அரசாணையில் 
சாதிய ஏற்றத் தாழ்வுகள் , தீண்டாமைக் கொடுமைகளை , 
மத வேறுபாடுகளை உதறித் தள்ளி , பெண்களைச் சமநிலையில் 
மதித்து , அந்த எண்ணத்தை விதைக்கும் விதமாக , தனது 
கொள்கையை உருவாக்கிய தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த 
தினமான செப்டம்பர் 17 ஆம் நாள் அன்று ஆண்டுதோறும் தலைமைச் 
செயலகம் தொடங்கி , அனைத்து அரசு அலுவலகங்களிலும் 
" சமுக நீதி நாள் " உறுதி மொழியை எடுத்துக்கொள்ள ஆணை 
வெளியிடப்பட்டது . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


3. இதன் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 ஆம் 
நாள் அன்று தலைமைச் செயலகம் தொடங்கி , அனைத்து அரசு 
அலுவலகங்களிலும் " சமுக நீதி நாள் " உறுதி மொழியை எடுத்துக் 
கொள்ளும் விதமாகப் பின்வரும் உறுதி மொழியினை அனுசரிக்க 
முடிவு செய்து அரசு ஆணையிடுகிறது : 


" சமுக நீதி " நாள் உறுதி மொழி " 

பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் 
யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பண்பு நெறியையும் 
எனது வாழ்வியல் வழிமுறைகளாகக் கடைப்பிடிப்பேன் ! 


சுயமரியாதை ஆளுமைத் திறனும் - பகுத்தறிவுப் 
பார்வையும் கொண்டவையாக என்னுடைய 
செயல்பாடுகள் அமையும் ! 

சமத்துவம் , சகோதரத்துவம் , சமதர்மம் ஆகிய 
கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் 

கொள்வேன் ! 

மானுடத்தின் மீது பற்றையும் மனிதாபிமானத்தையும் என்றும் 
போற்றுவேன் . 


சமூக நீதியையே அடித்தளமாகக் கொண்ட சமுதாயம் 
அமைத்திட 

இந்த நாளில் உறுதியேற்கிறேன் ! 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


975 


டி . ஜகந்நாதன் , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


